2012 


ஒன்ராறியோவின்‌ குழாய்‌ நீர்‌: குடிப்பதற்குப்‌ பாதுகாப்பானது 


ஒன்ராறியோவின்‌ குழாய்‌ உலகிலேயே மிகச்‌ சிறந்த தரத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதை நீங்கள்‌ அறிவீர்களா? 
ஒன்ராறிமோவின்‌ குழாய்‌ நீரின்‌ தரம்‌ மற்றும்‌ பாதுகாப்புப்‌ பற்றி நீங்கள்‌ 
நம்பிக்கை கொள்ளலாம்‌. 


ஒன்ராறியோவின்‌ குடிநீர்‌ எப்படிப்‌ 
பாதுகாக்கப்படுகிறது? 


குடிநீரைப்‌ பாதுகாப்பதற்காக ஒன்ராறியோ மிகச்‌ சிறந்த 
அமைப்பொன்றைக்‌ கொண்டுள்ளது. ஒன்ராறியோவின்‌ 
தெளிவான, உறுதியான விதிகளும்‌ அதன்‌ தொடக்க 
இடத்திலிருந்து உங்களது நீர்க்‌ குழாய்க்கு வரும்‌ 
வரையிற்‌ கடுமையாகப்‌ பேணப்படும்‌ தராதரமும்‌ 
குடிநீரைப்‌ பாதுகாக்கின்றன. 


குடிநீர்த்‌ தொகுதிகளை இயக்கும்‌ ஆட்கள்‌ உயர்‌ 
தொழின்முறைத்‌ தரத்தை அடையத்‌ தக்க பயிற்சியைப்‌ 
பெறுகின்றனர்‌. சுற்றாடல்‌ அமைச்சின்‌ விற்பன்னர்கள்‌ 
மாநகரக்‌ குடிநீர்‌ ஆலைகள்‌ அனைத்தையும்‌ குறைந்த 
பட்சம்‌ ஆண்டுக்கு ஒரு தடவையாவது 
பரிசோதிக்கின்றனர்‌. தலைமைக்‌ குடிநீர்ப்‌ பரிசோதகர்‌ 
ஆண்டு தோறும்‌ குடிநீரின்‌ தரம்‌ மற்றும்‌ குடிநீர்த்‌ 
தொகுதிகளின்‌ பரிசோதனை முடிவுகள்‌ என்பவற்றை 
உத்த கக 2010-11 இல்‌: 
ஒன்ராறியோவின்‌ குடிநீர்த்‌ தொகுதிகளிலிருந்து 
பெறப்பட்ட மாதிரிகளில்‌ 639,000 இற்கு 
மேற்பட்ட சோதனைகள்‌ நடத்தப்பட்டன. 
மாநகர நீர்த்‌ தொகுதிகளின்‌ சோதனைகளில்‌ 
99.87 சதவீத்மானவை சரியான தராதரத்தைக்‌ 
கொண்டிருந்தன. 


எமது குடிநீர்‌ எப்படி எமது கடுமையான தராதரங்களை 
அடைகின்றதெனப்‌ பார்ப்பதற்கு, தலைமைக்‌ குடிநீர்ப்‌ 
பரிசோதகரின்‌ ஆண்டறிக்கை ஓப்‌ பார்க்க. 


எனது குடிநீர்‌ எங்கிருந்து வருகிறது? 
ஒன்ராறியோவின்‌ குடிநீரிற்‌ பெரும்‌ பகுதி ஏரிகள்‌, 
ஆறுகள்‌ அல்லது கிணறுகளில்‌ இருந்து பெறப்படுகிறது. 
வட அமெரிக்காவின்‌ மேற்பரப்பு நீரின்‌ 95 சதவீத்த்தைப்‌ 
பேரேரிகள்‌ கொண்டிருக்கின்றன. ஒன்ராறியோவின்‌ 
பெரும்பாலான குடியிருப்பாளர்கள்‌ தம்‌ குடிநீரைப்‌ 
பேரேரிகளில்‌ இருந்தே பெறுகின்றனர்‌. 


உங்களது சமுதாயத்திற்கு நீரை வழங்கும்‌ ஏரி, ஆறு 
அல்லது கிணறு பற்றி அறிவதற்கு குடிநீர்த்‌ சுர 
வரைபடம்‌ ஜப்‌ பார்க்க. 


எனது குடிநீர்‌ எப்படித்‌ 

துப்புரவாக்கப்படுகிறது? 

உ படிமுறை 1: ஏரி, ஆறு அல்லது கிணறு 
ஒன்றிலிருந்து நீர்‌ பெறல்‌. 


உ படிமுறை 2: நீரிற்‌ காணப்படும்‌ சிறு 
துணிக்கைகள்‌ பெரும்‌ துணிக்கைகளாக 
மாறுவதற்குரிய பொருட்கள்‌ சேர்த்தல்‌. 
இப்பெரும்‌ துணிக்கைகள்‌ கீழே படிந்த பின்னர்‌ 
அகற்றப்படுகின்றன. 


ontario.ca/drinkingwater —— 


PIBS 8915tam 


D> 
po Ontario 


2 


உ படிமுறை 3: மணல்‌, சரளைக்கல்‌, நிலக்கரி 
அல்லது ஒரு சவ்வினூடாக நீரைப்‌ பாய்ச்சுவதன்‌ 
மூலம்‌ ஏனைய துணிக்கைகள்‌ வடிகட்டுதல்‌. 


உ படிமுறை 4: குளோரின்‌ மூலம்‌ நீர்‌ தொற்று 
நீக்கப்படுகிறது. நீங்கள்‌ பருகும்‌ நீரிற்‌ சிறிதளவு 
குளோரின்‌ காணப்படும்‌. 

பெரும்பாலான துப்புரவாக்கற்‌ தொகுதிகளில்‌ 

நடைபெறுவது இதுவே. உங்களது சமுதாயத்திற்‌ குடிநீர்‌ 

எப்படித்‌ துப்புரவாக்கப்படுகிறது என்றறிவதற்கு குடிநீர்த்‌ 
குர வரைபடம்‌ ஐச்‌ சொடுக்குக. 


எனது குழாய்‌ நீர்‌ பற்றி நான்‌ 
கவலையடைந்தால்‌ என்ன செய்யலாம்‌? 


நீங்கள்‌ உங்களது குழாய்‌ நீரை மாநகர சபை 
ஒன்றிலிருந்து பெறுவதாயின்‌, அவர்களது 
அலுவலகத்தைத்‌ தொடர்பு கொள்க. உங்களது மாநகர 
சபையின்‌ தொடர்பு எண்களைப்‌ பெற நீங்கள்‌ உங்களது 
தொலைபேசி விபரக்கொத்தின்‌ நீலப்‌ பக்களையும்‌ 
பார்க்கலாம்‌. மற்றப்படி, உங்களது உள்ளூர்ப்‌ பொதுச்‌ 
சுகாதார அலகைத்‌ தொடர்பு கொள்க. 


ஒன்ராறியோவுக்குப்‌ புதிதாக வருவோருக்கான 


பன்மொழி அஞ்சலட்டைகள்‌ 


உங்களது சமுதயாத்தில்‌ ஒன்ராறியோவின்‌ உயர்‌ 
தரத்திலான குழாய்‌ நீர்‌ பற்றிக்‌ கற்க விரும்பும்‌ 
குழுக்களை உங்களுக்குத்‌ தெரியுமா? படத்தைப்‌ 
பெரிதாக்குவதற்கு அஞ்சலட்டை ஒன்றின்‌ மீது 
சொடுக்குக. இலவசமான பிரதிகளைப்‌ பெற நீங்கள்‌ 
விரும்பினால்‌, சுற்றாடல்‌ அமைச்சின்‌ பொதுமக்கள்‌ 


தகவல்‌ மையத்தின்‌ இலவச அழைப்பு எண்‌ 1-800-565-4923 


அல்லது 416-325-4000 BS தொடர்பு கொள்க. 


ஆரிய தியி எப 


Aa ESS 


Russian 


1950 இற்கு முன்னர்‌ கட்டப்பட்ட வீடுகள்‌ பெரும்பாலும்‌ 
ஈயத்தாலான குழாய்களையும்‌ விநியோகப்‌ 
பாதைகளையும்‌ கொண்டிருக்கலாம்‌. ஈயும்‌ குடிநீரும்‌ 
பற்றியும்‌ ஈயம்‌ தொடர்பில்‌ உங்களது குழாய்‌ நீரைப்‌ 
பரிசோதித்தல்‌ பற்றியும்‌ மேலும்‌ அறிக. 


ஒன்ராறியோவின்‌ குடிநீரைப்‌ 

பாதுகாப்பதற்கு நான்‌ என்ன செய்யலாம்‌? 

உ மீளப்‌ பயன்படுத்தக்கூடிய போத்தல்‌ ஒன்றைக்‌ 
கொண்டு சென்று நீல W திட்டம்‌ மூலம்‌ 
இலவசமாக மீள்நிரப்புக. பங்குபற்றும்‌ 
வணிகங்களிலும்‌ பொது இடங்களிலும்‌ நீல w 

உ அடையாளத்தைக்‌ காண்க. 
குளிராகும்‌ வரை உங்களது குழாய்‌ நீரை 
ஓடவிடாமல்‌ உங்களது குளிரேற்றியில்‌ நீர்க்‌ 
கோப்பைகளை அல்லது பனிக்கட்டிகளை வைக்க. 

உ புயற்‌ கழிவுகளில்‌ சாயமோ எண்ணெய்யோ 
விடாதீர்‌. உ-ம்‌, வாகனம்‌ ஓட்டுமிடத்திலன்றிக்‌ 
கார்‌ கழுவுமிடத்தில்‌ உமது காறைக்‌ கழுவுக. 


ஒண்டாரியோவின்‌ குடிநீர்‌ 


தெரியுமா... 
ப்பாக 


க்கப்பட்ட தண்ணீருக்கு 


அடிப்படையிலான தரநிை ன்றன. 
- இது கடுமையாக சோதிக்கப்பட்டு, தொடர்ச்சியாக ஆய்வு 
செய்யப்படுகிறது - 

ஒரு வருடத்திற்கு 600,000 -க்கும்‌ அதிகமான சோதனை முடிவுகள்‌. 
குழாய்‌ தண்ணர்‌ என்பது மிகவும்‌ குறைவான செலவு பிடிக்கும்‌ 
குடிநீர்‌ தேர்வாகும்‌, 

ஒரு லிட்டருக்கு சுமார்‌ 1/8 சென்ட்டே செலவாகும்‌. 

+ தண்ணீ) துறையில்‌ பல வாழ்க்கைத்தொழில்‌ வாய்ப்புகள்‌ 
கிடைக்‌ 


பொறியாளர்கள்‌ மற்றும்‌ ஆய்வாளர்கள்‌ உள்ளடங்குவர்‌. 
ஒண்டாரறியோவாசிகள்‌ தங்களுடைய குழாய்‌ தண்ணர்‌ குடிப்பதற்கு 
ung னது என்பதில்‌ நம்பிக்கையுடன்‌ திருக்கலாம்‌.. 

www.ontario.ca/drinkingwater 


Tamil 


ONTARIO’S DRINKING WATER 


Spanish 


ஒன்ராறியோவின்‌ குழாய்‌ நீர்‌: குடிப்பதற்குப்‌ பாதுகாப்பானது 


